வாய்மையே 
வெல்லும் 


தமிழ்நாடு அரசு 

2020 


[ Regd.No. TNICCN/ 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
( விலை : 0.80 காசு. 


ாடு 


தமிழ்நாடு அரசிதழ் 


ர 


தமி 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


எண் 33]] 


சென்னை , புதன்கிழமை, ஆகஸ்ட் 12 , 2020 

ஆடி 28 , சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு -2051 
பகுதி II --பிரிவு 1 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை 

அறிவிக்கைகள் 
[ அரசாணை (நிலை ) எண் 39, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் 

பாதுகாப்பு ( H1 ) த் துறை , நாள் 21 மார்ச் 2020. ) 
நுகர்வோர் விவகாரங்கள் , உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் 

நுகர்வோர் விவகாரங்கள் துறை ), அறிவிக்கை புது தில்லி , 13 மார்ச் 2020 . 
S.0.1087 ( E ) -1955- ஆம் ஆண்டு இன்றியமையாப் பொருட்கள் சட்டத்தின் ( 10/1955 ) 2A ஆம் பிரிவின் 
(2 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , மத்திய அரசு கோவிட் -19 வைரசால் ஏற்படுகிற தொற்றுகளை 
தடுப்பதற்காக முகக்கவசங்களின் (அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் 2 அடுக்கு மற்றும் 3 அடுக்கு முகக்கவசங்கள் , 
N 95 முகக்கவசங்கள் ) மற்றும் கைகளை சுத்தப்படுத்தும் கிருமிநாசினிகளின் தயாரிப்பு , தரம் , விநியோகம் , போக்குவரத்து 
ஆகியவற்றை முறைப்படுத்துவதற்காக பின்வரும் ஆணையை இதனால் பிறப்பிக்கிறது , அதாவது: 

1. ( 1 ) இந்த ஆணை , 2020 ஆம் ஆண்டு இன்றியமையாப் பொருட்கள் ஆணை என்று அழைக்கப்படும் . 

( 2 ) இந்த ஆணை அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

2. 1955 - ஆம் ஆண்டு இன்றியமையாப் பொருட்கள் சட்டத்தில் உள்ள அட்டவணையில் , தொடர் எண் ( -க்குப் பின்னர் , 
பின்வரும் இனம் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் , அதாவது : 

" ( 8) முகக்கவசங்கள் ( அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் 2 அடுக்கு மற்றும் 3 அடுக்கு முகக்கவசங்கள் , 
N 95 முகக்கவசங்கள் ) மற்றும் கைகளை சுத்தப்படுத்தும் கிருமிநாசினிகள் " . 

3. இந்த அறிவிக்கை , அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து 30-06-2020 ஆம் நாளன்று வரையிலான காலத்திற்கு 
செயலில் இருக்கும் . 


[F.No. S - 26 / 1 / 2020 - ECR & E ] 


A.K. சௌதிரி , 
பொருளாதார ஆலோசகர் . 


தயானந்த் கட்டாரியா , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ 1 ] 


DTP- ||-1 ( T - Sup .) ( 33 ) 


2 . 


[ அரசாணை (நிலை) எண் 40 , கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் 

பாதுகாப்பு ( H1 ) த் துறை , நாள் 24 மார்ச் 2020.) 
நுகர்வோர் விவகாரங்கள் , உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் 
நுகர்வோர் விவகாரங்கள் துறை ), அறிவிக்கை புது தில்லி, 21 மார்ச் 2020. 


S.0.1197 ( E ) -1955- ஆம் ஆண்டு இன்றியமையாப் பொருட்கள் சட்டத்தின் (10/1955 ) 3 ஆம் பிரிவு மற்றும் 2A உட்பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , மத்திய அரசு கோவிட் -19 வைரசால் ஏற்படுகிற தொற்றுகளை தடுப்பதற்காக 2 
அடுக்கு மற்றும் 3 அடுக்கு முகக்கவசங்களின் , விலைகள் , 2 அடுக்கு மற்றும் 3 அடுக்கு முகக்கவசங்கள் தயாரிப்பதற்கு 
மூலப் பொருளாக பயன்படுத்தப்படும் உருகாத - நெய்யாத துணி மற்றும் கைகளை சுத்தப்படுத்தும் கிருமிநாசினி ஆகியவற்றின் 
விலைகளை முறைப்படுத்துவதற்காக பின்வரும் ஆணையை இதனால் பிறப்பிக்கிறது , அதாவது: 

1. ( 1 ) இந்த ஆணை , 2 அடுக்கு மற்றும் 3 அடுக்கு முகக்கவசங்கள் உருகாத - நெய்யாத துணி மற்றும் கைகளை 
சுத்தப்படுத்தும் கிருமிநாசினி ஆகியவற்றின் விலையை நிர்ணயிப்பதற்கான ஆணை என்று அழைக்கப்படும் . 

(2 ) இந்த ஆணை அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

2. (1) 2 அடுக்கு மற்றும் 3 அடுக்கு முகக்கவசங்கள் தயாரிப்பதற்கு பயன்படும் உருகாத - நெய்யாத துணியின் சில்லறை 
விலையானது , 13-03-2020 ஆம் நாளுக்கு ஒரு மாதத்திற்கு முந்தைய நாளன்று , அதாவது 12-02-2020 அன்றுள்ளவாறான 
விலையை விட அதிகமாக இருக்கக்கூடாது . 

அறுவை சிகிச்சையின் போது பயன்படுத்தப்படும் 3 அடுக்கு முகக்கவசங்களின் சில்லறை விலையானது , 
13-03-2020 ஆம் நாளுக்கு ஒரு மாதத்திற்கு முந்தைய நாளன்று , அதாவது 12-02-2020 அன்றுள்ளவாறான விலையை விட 
அதிகமாக அல்லது எண்ணிக்கை ( Piece ) ஒன்றுக்கு ரூ .10 க்கு அதிகமாக ( இவற்றில் எது குறைவானதோ) இருக்கக்கூடாது . 
2 அடுக்கு முகக்கவசம் எண்ணிக்கை ( Piece ) ஒன்றுக்கு ரூ .8 க்கு அதிகமாக இருக்கக்கூடாது . 

(3 ) 200 மி.லி கொண்ட கைகளை சுத்தப்படுத்தும் கிருமிநாசினி பாட்டில் ஒன்றின் சில்லறை விலையானது ரூ .100/ 
மேல் இருக்கக்கூடாது , மற்ற அளவிலான கைகளை சுத்தப்படுத்தும் கிருமிநாசினிகளின் விலை , இந்த விலைகளின் விகிதத்தின்படி 
நிர்ணயிக்கப்படும் . 

3. இந்த அறிவிக்கை, அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து 30-06-2020 ஆம் நாளன்று வரையிலான காலத்திற்கு 
செயலில் இருக்கும் . 

[F.No. S - 26 /1 / 2020- ECR & E ] 


A.K. சௌதிரி, 
பொருளாதார ஆலோசகர் . 


(ஆளுநரின் ஆணைப்படி மீண்டும் வெளியிடப்படுகிறது .) 


தயானந்த் கட்டாரியா, 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையர் அவர்களால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


